புதையல் 


உரி ஷூலெவிட்ஸ் 


தமிழில் கிருஷ்ணன் 


கன 


இசாக்கின் கனவில் ஒரு 
அசரீரி மூன்று முறை ஒரு 
புதையலை பற்றி கூறியது . 
" அதில் அவனை தலைநகரம் 
சென்று அரண்மனையின் 


அருகில் உள்ள பாலத்தின் 


அடியில் தேடி பார்க்க கூறியது . 
முட்டாள்த்தனமான கனவு 
என்று தெரிந்தாலும் இசாக் 
அதை தேடி புறப்பட்டான் . 


அவனுடைய பயணம் 


எங்கெல்லாம் கூட் டி 


செல்கிறது , என்ன நடக்கிறது 


என்பதை அழகான 


படங்களுடன் கைக்கூட்டி 
நம்மை கொண்டு செல்கிறது 


இந்த கதை புத்தகம் . 


புதையல் 


உரி ஷூலெவிட்ஸ் 


தமிழில் கிருஷ்ணன் 


ஒரு ஊருல இசாக் எனும் மனிதன் இருந்தான் . 


அவன் மிகவும் ஏழ்மையில் வாழ்ந்து வந்தான் . உண்ண 
கூட உணவு இல்லாமல் நிறைய இரவு பட்டினிலேயே 
உறங்கினான் . 


அப்படி ஒரு இரவில் தூங்கும் போது அவனுக்கு ஒரு கனவு 

வந்தது . 


இசாக்கின் கனவில் ஒரு அசரீரி மூன்று முறை ஒரு புதையலை 
பற்றி கூறியது . அதில் அவனை தலைநகரம் சென்று 
அரண்மனையின் அருகில் உள்ள பாலத்தின் அடியில் தேடி பார்க்க 
கூறியது " அவன் விழித்த போது அது ஒரு பொய் கனவு என்று 
உணர்ந்து அதை மறந்தான் . ஆனால் அதே கனவு இரண்டாம் 
| முறையும் தோன்றியது . ஆனால் அதை பெரிதாக 
யோசிக்கவில்லை . 


மூன்றாம் முறை அதே கனவு வந்த போது , இது 
உண்மையாக இருக்குமோ என்று அவனுக்கு 
தோன்றலாகியது . அவன் அதை தேடி புறப்பட்டான் . 


KAL 


நடந்துபோகும் வழியில் அங்கும் இங்குமாக யாரேனும் 
அவனை வண்டியில் ஏற்றிக்கொண்டனர் . பெரும்பாலும் 
அவன் நடந்தே சென்றான் . 


அவன் அடர்ந்த காடுகள் வழியாக நடந்து சென்றான் . 


பெரும் மலைகளை கடந்து சென்றான் . 


கடைசியாக தலைநகரத்தை அடைந்தான் . 


அரண்மனையின் அருகே இருந்த பாலத்தின் அருகே வந்த 
பொது அங்கு இரவும் பகலும் காவலாளிகள் அதை 
காத்துக்கொண்டிருப்பதை கண்டான் . 


அங்கு புதையலை தேடுவதற்கான தையிரியம் அவனுக்கு 
இல்லை . இருந்தாலும் ஒவ்வொரு காலையும் அந்த 
பாலத்திற்கு வந்து விடுவான் . இரவு வரைக்கும் சுற்றி 
திரிவான் . 


ஒரு நாள் காவலாளிகளின் தலைவன் அவனை கண்டு 
இங்கே ஏன் சுற்றி கொண்டிருக்கிறாய் ? என்று கேட்டான் 


இசாக் அவன் கண்ட கனவை தலைவனிடம் கூறினான் 


அதை கேட்ட தலைவன் அட பாவி நீ கண்ட பொய் கனவுக்காகவா 
இவ்வளவு கால்த்தேய நடந்து வந்தாய் என ஏளனமாக சிரித்தான் . மேலு 
அவன் கூறினான் “நானும் உன்னை போன்று மடையானாக இருந்தால் 
என் கனவில் வந்த புதையலை தேடி உன் ஊரில் உள்ள இசாக்கின் வீட் 

அடுப்பங்கரையில் கீழ் தேடி அலைந்து திரிந்துருப்பேன் ” . 


அதைகூறிவிட்டு சத்தமாக சிரித்தான் 


இசாக்கின் மனம் அதை கேட்டவுடன் நொறுங்கியது . 
அவன் தலைவனுக்கு வணக்கம் கூறி விட்டு அங்கிருந்து 
அவன் ஊருக்கு திரும்ப புறப்பட்டான் . 


பெரும் மலைகளை கடந்து வந்தான் 


அடர்ந்த காடுகளை வழியாக வந்தான் 


அங்கும் இங்குமாக யாரேனும் வண்டியில் ஏற்றி 
கொண்டனர் . ஆனால் பெரும்பாலும் அவன் நடந்தே 
வந்தான் . 


கடைசியாக அவன் ஊருக்கு வந்து சேர்ந்தான் . 


அவன் வீட்டிற்கு வந்தவுடன் அவன் வீட்டின் 
அடுப்பங்கரை கீழ் தோண்டினான் . அவன் தேடி சென்ற 
புதையல் அங்கு தான் இருந்தது . 


| கடவுளுக்கு நன்றிகடனாக ஒரு தேவாலயம் கட்டினான் . 
அங்கு ஒரு மூளையில் உள்ள கல்லில் பொறித்தான் 


| " தூரம் பயணம் செய்து வந்தாலே அருகில் இருக்கும் 
புதையல் தெரியவரும் ” என்று . 


அந்த காவலாளிகளின் தலைவனுக்கு ஒரு 
விலைமதிப்பில்லா ரூபியை பரிசாக அனுப்பினான் . 
அவனுடைய மீதி வாழ்நாளில் மனநிறைவுடன் 
வாழ்ந்தான் . ஏழ்மை அவனை நெருங்கவே இல்லை . 


